© 


தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 3. 20 காசு 


நால 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


SAN 


நமயே வெல் 


வல்லும் 


எண் 21] 


சென்னை , புதன்கிழமை, மே 30 , 2012 
வைகாசி 17 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை - 1 . 


அரசாணை (நிலை , எண் . 111 , தொழிலாளர் வேலைவாய்ப்பு (1 - 1 ) துறை , 16 டிசம்பர் 2011 . 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் 
சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400 /-( ரூபாய் நானூறு மட்டும்) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூ . 500 / - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் “ ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , ஆட்டோ ரிக்ஷா மற்றும் வாடகைக் 
கார் ஓட்டுநர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் (3) துணைப்பகுதியில், “ ரூ . 400/-( ரூபாய் நானூறு மட்டும்) " என்ற தொடருக்குப் பதிலாக " ரூ. 500/ 
( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
DTP -II-2 -21 ( T Sup ) - 1 

[ 1 ] 


(2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் " என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் " என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - III 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , சலவைத் தொழிலாளர்கள் 
சமூகப்பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும்) " என்ற தொடருக்குப் பதிலாக 
“ ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) படிவம் - || இல் , " வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் என்ற தலைப்பின் கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 ", என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - IV 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , முடிதிருத்துவோர் சமூகப்பாதுகாப்பு 
மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400 / - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
“ ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) படிவம் -|| இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் என்ற தலைப்பின் கீழ் , தொடர் எண் . 8 - ல் “ ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - V 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , தையல் தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் (3 ) துணைப்பகுதியில் , “ ரூ . 400 / - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( 2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் " என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400, " என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - VI 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , பனைமரத்தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் (3 ) துணைப்பகுதியில் , " ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும் ) ” என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூ . 500 / - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


(2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் " என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் " என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - VII 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , கைத்திறத்தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

( 1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும்) " என்ற தொடருக்குப் பதிலாக 
“ ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் என்ற தலைப்பின் கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , " என்ற தொடருக்குப் பதிலாக , 500 என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - VIII 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , கைத்தறி மற்றும் கைத்தறிபட்டு 
நெசவுத்தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400 / - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
“ ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் " என்ற தலைப்பின் கீழ் , தொடர் எண் . 8 - ல் “ ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , " என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - IX 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , காலணிகள் , தோல் பொருள்கள் 
தயாரிப்பு மற்றும் தோல்பதனிடும் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் (3 ) துணைப்பகுதியில் , “ ரூ . 400 / - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) படிவம் - || இல் , " வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் என்ற தலைப்பின் கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , " என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு ஓவியர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத் திட்டத்தில் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும்) " என்ற தொடருக்குப் பதிலாக 
“ ரூ . 500 / - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


(2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் என்ற தலைப்பின் கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - XI 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , பொற்கொல்லர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

( 1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும்) " என்ற தொடருக்குப் பதிலாக 
“ ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் " என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் " என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , " என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - XII 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு , மட்பாண்டத் தொழிலாளர்கள் 
சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்திற்கு பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400 / - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
“ ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) படிவம் -|| இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் என்ற தலைப்பின் கீழ் , தொடர் எண் . 8 - ல் “ ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , " என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - XIII 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2007 ஆம் ஆண்டு , வீட்டுவேலைப் பணியாளர்கள் 
சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , “ ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( 2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் " என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் “ ஓய்வூதியம் என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400, " என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - XIV 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2010 ஆம் ஆண்டு, விசைத்தறி நெசவுத் தொழிலாளர்கள் 
சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , " ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூ . 500 / - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


(2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் " என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் " என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - XV 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 2010 ஆம் ஆண்டு, தெருவில் விற்பனை செய்வோர் 
மற்றும் கடைகள் மற்றும் நிறுவனத்தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் 
செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

(1) 18 ஆம் பகுதியின் ( 3) துணைப்பகுதியில் , “ ரூ . 400/ - ( ரூபாய் நானூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூ . 500/ - ( ரூபாய் ஐந்நூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( 2) படிவம் - || இல் , “ வாரியத்தின் திட்ட நிதியுதவிகள் ” என்ற தலைப்பின்கீழ் , தொடர் எண் . 8 - ல் " ஓய்வூதியம் " என்ற 
பதிவுக்கு எதிரே வருகிற “ 400 , என்ற தொடருக்குப் பதிலாக , " 500 என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


யோஙன் பிராலே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


| தமிழாக்கம் / 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை -. . 
[ அரசாணை ( 2டி ) எண் 37 , தொழிலாளர் வேலைவாய்ப்பு (J1), 30 ஆகஸ்ட் 2011 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தொழிலாளர் 
வேலைவாய்ப்புத் துறையில் உருவாகி , 19 - 10 - 2005 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு - 2 - ல் 423 முதல் 431 
வரையிலான பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட , தொழிலாளர் - வேலைவாய்ப்புத் துறையின் , II(2)/ தொ . வே . வா /759/ 2005 
ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டும் , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் ஆலோசனைக் குழுவுடன் 
கலந்தாலோசித்த பின்னரும் , தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மின்னணுத் தொழிற்சாலையில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ள , கீழே விவர 
அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வகையைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு , வழங்கத்தக்க 
குறைந்தளவு ஊதியவீதங்களை அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் அவற்றிற்கு நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு , இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) 
உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டு செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
மின்னணுத் தொழிலில் வேலைவாய்ப்பு 

திங்களொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 


பணியாளர்கள் வருகை: 


மண்ட லம் - A 

( i) 
ரூ . காசு 


மண்ட லம் - B 

( ii ) 
ரூ . காசு 


1 . பொதுவான வகையினர் 
( 1) விற்பனை உதவியாளர் 
( 2) கொள்முதல் உதவியாளர் 


3329 . 00 


3176 . 00 


6 


பணியாளர்கள் வருகை: 


திங்களொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 


மண்டலம் - A 

(i ) | 
ரூ . காசு 


மண்டலம் - B 

( ii ) 
ரூ . காசு 


-- 


3854 . 00 


3649.00 


-- 


3329.00 


3176 . 00 


3854 .00 ) 


3649.00 


3329. 00 


3176 . 00 


2980 .00 


2895 . 00 


2804.00 


2721.00 


2804. 00 


2721 .00 


3329 .00 


3176 . 00 


( 3) உதவியாளர் (உற்பத்தி திட்டமிடல் , 

கட்டுப்பாடு 
(4 ) கணக்காளர் 
( 5 ) சுருக்கெழுத்துத் தட்டச்சர் 
( 6 ) தட்டச்சர் 
( 7 ) எழுத்தர் அலுவலக உதவியாளர் 
( 8 ) காசாளர்/பண்டகசாலை உதவியாளர் 
( 9) பண்டகக் காப்பாளர் 
( 10) நேரங்குறிப்பவர் 
( 11) ஓட்டுநர் 
( 12 ) காவலாள் /சௌகிதார் பாதுகாவலர் 
( 13) ஏவலாள்/சிற்றேவலர் அலுவலகப் பையன் 
( 14 ) அஞ்சல் எடுத்துவருபவர் / 

தண்ணீ ர் எடுத்துவருபவர் / 
தோட்டக்காரர் பெருக்குபவர்/ 

துப்புரவாளர் 
( 15 ) வரவேற்பாளர் /தொலையச்சு 

அல்லது தொலைபேசி இயக்குபவர் 
II ஏனைய வகையினர் : 
A . உயர்நிலை தேர்ச்சி பெற்றவர்கள் 
(1) பணிக்களரி மேற்பார்வையாளர் 

பாகங்களை ஒன்று சேர்க்கும் 

மேற்பார்வையாளர் 
( 2 ) சோதனைக்கூட பகுப்பாய்வாளர் 
( 3) மேலே வகைப்படுத்தப்படாத 

யாதொரு உயர்நிலை தேர்ச்சி பெற்றவர் . 
B . தேர்ச்சி பெற்றவர்கள் 
(1) தர ஆய்வாளர்கள் 
( 2 ) தொழில்நுட்ப பணியாளர் / 

தொழில்நுட்ப உதவியாளர் 
( 3 ) இயந்திரக் கம்மியர் 
( 4 ) அச்சுவார்ப்பவர் 
(5 ) வரைவாளர் 
(6 ) புகைப்பட மெடுப்பவர் 
(7 ) எந்திரம் பழுதுபார்ப்பவர் 
(8 ) எந்திரம் இயக்குபவர் 
( 9) மில்ல ர் ( Miller ) 
( 10 ) அச்சுவார்ப்பவர் 


3854. 00 


3649.00 


3329 .00 


3176 .00 


பணியாளர்கள் வருகை: 


திங்களொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 


மண்டலம் - A 


(i) | 


மண்டலம் - B 

(ii) | 
ரூ . காசு 


காசு 


3329 . 00 


3176 . 00 


2980 . 00 


2895 . 00 


(11 ) வார்படஞ்செய்பவர் 
(12 ) பற்றவைப்பவர் 
(13) பொருத்துபவர் 
(14) கடைசலாள் 
(15 ) மின்கம்மியர் 
( 16 ) வானொலி மற்றும் 

தொலைக்காட்சிப் பெட்டி 

பழுது பார்ப்பவர் 
(17 ) கனிணி இயக்குபவர் 
(18 ) ஒழுங்குபடுத்துபவர் 
( 19 ) எந்திரங்களுக்கான பராமரிப்பு 

உதவியாளர்கள் . (மின் - எந்திர , 

எந்திரம் மற்றும் மின்ன ணுவியல் ) ) 
( 20 ) மேலே வகைப்படுத்தப்படாத 

தேர்ச்சி பெற்றவர்கள் 
ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் : 
ஒன்றுசேர்க்கும் பணி : 
( 1 ) கம்பி சுற்றுதல் /மின்சாரக்கம்பி 

அமைத்தல் பொருத்துதல் பற்றவைத்தல் /இணைத்தல் / 
சோதனையிடல் மற்றும் ஒன்று 
சேர்ப்பதோடு தொடர்புடைய 
( பொதுவான தகுதியுடன் அல்லது 
தகுதியில்லாத ) ஏனைய ஓரளவு 
தேரச்சி பெற்ற செயல்பாடுகள் 
தளவாட ஒருங்கிணைப்பாளர்கள் 
எந்திரபாகங்களை ஒன்று சேர்த்து 

இயக்குபவர் 
(4 ) அச்சு இயந்திரம் இயக்குபவர் 
(5 ) அச்சடிப்பவர் 
(6 ) துவாரமிடுபவர் 
( 7 ) துளையிடுபவர் 
( 8 ) வர்ணம் பூசுபவர் 
( 9) மெருகேற்றுபவர் 
(10) மேலே வகைப்படுத்தப்படாத 

ஏனைய ஓரளவு தேர்ச்சி பெற்ற வகையினர் 
D . தேர்ச்சி பெறாதவர்கள் 
(1 ) உதவியாள் 
( 2) சுத்தம் செய்பவர் 
( 3 ) மஸ்தூர் 
(4 ) சிப்பம் செய்பவர் 
(5 ) மேலே வகைப்படுத்தப்படாத 

யாதொரு தேர்ச்சி பெறாத வகையினர் . 


2980 . 00 


2895 .00 


2804 .00 | 


2721 .00 


8 


விளக்கங்கள் : 
(1 ) மண்டலங்களில் வகைப்பாடும் , பணியாளர்களின் வகையும் பின்வருமாறு : 
(a ) மண்டலங்களின் வகைபாடு 
மண்டலம் - A அனைத்து மாவட்டங்களின் தலைமையிடங்கள் , மாநகராட்சிகள் , நகராட்சிகள் . 
மண்டலம் - B : ஏனைய இடங்கள் . 

(b ) பதவிநிலை வகைபாடு 
( A ) உயர்நிலை தேர்ச்சி பெற்றவர் : 

உயர்நிலை தேர்ச்சிபெற்ற பணியாளர் என்பவர் , ஒரு பணியை மிக அதிகத்திறனுடன் மேற்கொள்ளும் அளவிற்கு திறமை 
அல்லது பயிற்சி பெற்றிருப்பதோடு , மேற்பார்வையிடும் திறனையும் பெற்று பணியாற்றக்கூடிய ஒருவர் ஆவார் . 
( B ) தேர்ச்சி பெற்றவர் : 

தேர்ச்சி பெற்ற பணியாளர் என்பவர் , தனிப்பட்ட முறையில் சிறப்பாகவும் , துல்லியமாகவும் பணியாற்றக்கூடிய திறனைப் 
பெற்றுள்ள ஒருவர் ஆவர் . அவர் அவசிய மேற்படுமெனில் , சாதாரண முறையில் அமைந்த மின் இயக்ககம் (circuit) மற்றும் 
செய்முறையில் படிக்கும் திறமையும் , பணியாற்றும் திறனையும் பெற்றிருக்க வேண்டும் . 
( C ) ஓரளவு தேர்ச்சி பெற்றவர் : 

ஓரளவு தேரச்சிபெற்ற பணியாளர் என்பவர் சம்மந்தப்பட்ட பணியை மேற்கொள்ள , குறிப்பிட்ட தொழில் அல்லது அதற்கு 
மேற்பட்ட நிலையில் போதுமான கல்வியறிவைப் பெற்றிருந்து , சாதாரண கருவிகள் மற்றும் இயந்திரங்களின் உதவியுடன் சாதாரண 
பணியாற்றக்கூடிய ஒருவராவார் . 
( D ) தேர்ச்சி பெறாதவர் : 

தேர்ச்சிபெறாத பணியாளர் என்பவர் சிறப்புப்பயிற்சி எதையும் பெற்றிராத ஒருவராவர் . அவருடைய பணி , தொழிமுறை 
சுற்றுச்சூழல் பற்றி அறிந்திருப்பது அவசியம் என்ற போதிலும் , முன் அனுபவம் அல்லது சுயமாக தீர்மானிக்க வேண்டிய 
அவசியமில்லாத சாதாரன கடமைகளை ஆற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அவருடைய பணி , பொருட்கள் தயாரிப்பில் 
தேவைப்படலாம் . 
( 2 ) அகவிலைப்படி 

மேலே நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதிய வீதங்களுடன் , கீழே குறிப்பிட்டுள்ளவாறு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 
வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகருக்கான நுகர்வோர் சராசரி விலைப்புள்ளி 
குறியீட்டெண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு 
கணக்கிட்டு வந்த 475 புள்ளிகள்) 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்களொன்றுக்கு ரூ .5. 70 ( ஐந்து 
ரூபாய் எழுபது காசுகள் மட்டும் ) அகவிலைப்படி கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 திங்கள் கால அளவிற்கான , அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான கால அளவிற்குரிய , 
சராசரி விலைக் குறியீட்டெண்ணின் அடிப்படையில் , ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டுக்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைக் குறியீட்டெண்ணின் சராசரியை அடிப்படையாகக் 
கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து , முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 

( 3) ஒரே தன்மையுடைய பணியைச் செய்யும் போது , ஊதியம் வழங்குவதில் , ஆண் , பெண் தொழிலாளர்களுக்குகிடையே 
பாகுபாடு காட்டக்கூடாது . 

(4 ) ஒருநாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாத ஊதியங்கள் 26 ஆல் வகுக்கப்ட வேண்டும் . 
( 5 ) மாத ஊதியத்தைக்கணக்கிட , ஒரு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

(6 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் , தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து போது வழங்கப்பட வேண்டும் . 


விஸ்வநாத் A . ஷெகோன்கர் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


| தமிழாக்கம் / 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


